GOVERNMENT OF TAMIL NADU 

2013 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 -14 
R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs. 2 . 40 Paise . 


TAMIT 


NT O 


K 


1 . 568 


RN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


|RA 
• 


ALONE TE 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No . 34 ) 


CHENNAI, WEDNESDAY, AUGUST 28 , 2013 

Aavani 12 , Thiruvalluvar Aandu - 2044 


Part VI — Section 3 (b ) 
Notifications issued by Quasi-Government bodies and Public Sector Undertakings . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


TAMIL NADU TRANSMISSION CORPORATION 


General Construction Circle , Coimbatore - Proposal for Sub - Staion and 

Transmission Lines to be Established during 2013 - 2014 and subsequent 
years pulished as per Sections 164 & 168 of Electricity Supply Act, 2003 


58 -60 


UNIVERSITY AUTHORITIES 
UNIVERSITY OF MADRAS 


Elections to the Syndicate , the senate and the Standing Committee of the 

Academic by the Academic Council 


60 


தமிழ் பல்கலைக்கழகம் , தஞ்சாவூர் 
தமிழ் பல்கலைக்கழகம் பேரவைக்கு உறுப்பினராக ஒருவர் 
தேர்ந்தெடுக்கப்பட்டமை பற்றிய அறிவிக்கை 


61 


DTP - V1-3(b ) ( 34 ) — 1 


[ 57 ] 


58 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 3 (b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS ETC . 


TAMIL NADU TRANSMISSION CORPORATION 

GENERAL CONSTRUCTION CIRCLE , COIMBATORE 
Proposal for sub -station and Transmission Lines to be established during 2013 - 2014 and subsequent years 

published as per Sections 164 & 168 of Electricity Supply Act, 2003. 

[Lr. No . SE /GCC /CBE / AEE /Moni./F . Press/ D .409/2013 ] 
No . VI- 3 (b )/ 24 /2013 . 

It is hereby notified that the following sub -stations and Transmission Lines are proposed to be established during the year 
2013 - 2014 and subsequent years for which sanction has been accorded by the Tamil Nadu Transmission Corporation for 
improving, voltage profile , reduction of line losses , establishment of Wind Farms and for augmenting the power supply in the 
areas of Coimbatore , Erode , Tiruppur and Theni Districts . 


SI. 


Authority 


No . 


Route 
Length 

(4 ) 


Salient Features and the name of the 

Revenue Villages. 


( 2 ) 


( 5 ) 


Details of EHT Line/ 

Sub - Station 
( 1) 
A . Sub -station Associated Lines : 

Karuvalur 230 /110 KV SS 
Erection of 110 KV link line from 
Nambiyur 110 KV SS to 
Karuvalur, 230 / 110 KV SS 


(Per ) F . B . 
TANTRANSCO 
Proceedings 
No. 19 , 
dt. 30- 4- 2012. 


25 .40 Erection of line passing through Karuvalur , 
Kms Ramanathapuram , Vettuvapalayam 

Muriyandampalayam Thandukkarampalayam , 
Sevur, Pothampalayam , Pappankulam , 
Pulippar Thathanur , Emmanpundi, Mottanam , 
Pulavapalayam and Nambiyur. 


Paduvampally 110 /22 KV SS 
Erection of 110 KV DC line on DC 
Towers with Panther Conductor for 
LILO of existing 110 KV Arasur-Annur 
feeder II at Paduvampally . 


6 . 0 
Kms 


Erection of line passing through Paduvam 
Pally , Kaduvettipalayam and Kanjampally 


(Per) F . B . 
TANTRANSCO 
Proceedings 
No . 13 , 
dt. 11 - 3 - 2013 


180 


Erection 


3 . Anikadavu 400 KV SS 
Erection of 400 KV line from 

(Per ) F .B . 

Erection of line passing through Thoppu 
Thoppukundu 400 KV SS to 

TANTRANSCO 

Kms 

kundu , Venkatachalapuram , 
Anikadavu 400 KV SS 

Proceedings 

Ambasamuthuram , Andipatti, Jambuliputhur , 
No . 59, 

Viralipatti, Vathalakundu , Keelakovilpatti , 
dt. 3- 12 -2012 

Chittayankottai,Reddiarchathram , 
Navamarathupatti, Pudukottai- K , 
Kallimandayam , Thiruvanda 
puram , Kondapatti , Periyapatti, Masa 

goundanpudur and Sinthiluppu . 
Kurunellipalayam 110/ 22 KV SS 
Erection of 110 KV DC line on DC (Per ) F . B . 0 .60 Erection of line passing through 
Tower with Panther Conductor. 

TANTRANSCO Kms Kurunellipalayam 
Proceedings 
No . 57 , 

dt. 30- 11- 2012 
Rasipalayam 400 KV SS 
Erection of 400 KV DC line 

(Per ) F . B . 

43 Erection of line passing through 
from Rasipalayam 400 KV SS 

TANTRANSCO Kms Rasipalayam , Suriyanallur, 
to Anaikadavu KV SS 

Proceedings 

Velayuthampalayam , Kethalrao , 
No. 59, 

Periyamolarpatti Maruthur, Navanarni, 
dt. 03 -12-2012 

Kannankoil, Sangarandapalayam , Kundadam , 
Sadayarpalayam , Velampatti, Muthiyanpatti , 
Periyakonarpalayam , Periyapatti, 
Kuppanpalayam , Amathakadavu , 

Moongiltholuvu and Anaikadavu . 
Any person interested may make representation on the above schemes within 2 months from the date of issue of this 
publication to the urdersigned as per Sections 164 & 168 of the Electricity Supply Act, 2003. 
Coimbatore , 

ER . N . SASITHARAN , 
23rd August 2013 . 

Superintending Engineer, 
General Construction Circle . 


5 . 


Aug . 28 , 2013] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


59 


தமிழ்நாடு மின்தொடரமைப்புக் கழகம் 

பொதுக் கட்டுமான வட்டம் , கோயம்புத்தூர் . 
2003 ஆம் ஆண்டு மின்சாரம் வழங்குதல் ) சட்டம் பிரிவு 164 & 168 - ன்கீழ் பொதுமக்களின் பார்வைக்காக 

வெளியிடப்படுகிறது . 

[Lr. No . SE/ GCC/ CBE /AEE/Moni./F.Press/D. 409/ 2013.) 
கோவை , ஈரோடு , திருப்பூர் மற்றும் தேனி மாவட்டத்தில் கூடுதல் மின் அமைப்பை நிறைவு செய்வதற்காகவும் மின் அழுத்தத்தை 
சீராக்கவும் , மின் இழப்பை குறைப்பதற்காகவும் , காற்றாலை அமைக்கவும் , கீழ்கண்ட கிராமத்தில் புதிதாக துணை மின் நிலையங்களையும் 
மற்றும் உயர் அழுத்த மின்பாதைகளையும் நிறுவுவதற்காக 2013 - 2014 ஆம் ஆண்டில் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் ஒப்புதல் 
வழங்கியுள்ளது . 
வ . உயர் அழுத்த மின்பாதை / 

மின்வாரிய 

முக்கிய அம்சங்கள் மற்றும் 
எண் துணைமின் நிலைய விவரம் . 

ஆணை கி . மீ . 

கிராமங்கள் 
எண் . 
( 3) 


தூரம் 


துணைமின்நிலையங்களைச் சார்ந்த மின்பாதைகள் : 

கருவலூர் 230/ 110 கி . வோ . துணைமின் நிலையம் 
நம்பியூர் 110 கி . வோ . துணைமின் நிலையத்திலிருந்து 
கருவலூர் 230/110 கி . வோ . துணை மின்நிலையத்திற்கு 
110 கி . வோ . உயர் அழுத்த மின்பாதை அமைத்தல் . 


( Per ) F . B . 


TRANSCO 
Proceedings 
No . 19, 
Dt. 30 - 4 - 12. 


25 . 40 உயர் அழுத்த மின்பாதை கருவலூர் , 
கி . மீ . ராமநாதபுரம் , வேட்டுவபாளையம் , 

முதியாண்டம்பாளையம் , 
தண்டுக்காரம்பாளையம் , சேவூர் 
பொத்தம்பாளையம் , பாப்பன்குளம் , 
புலிப்பர் , தத்தனூர் , எம்மன்பூண்டி , 
மொட்டனம் , புலவபாளையம் மற்றும் 
நம்பியூர் வழியாக அமைத்தல் . 


2 . பதுவம்பள்ளி 110 /22 கி . வோ . துணைமின் நிலையம் 


6 . 0 
கி . மீ . 


அரசூர் - அன்னூர் மின்னட்டி II - ல் உள்வெளி 
உயர் அழுத்த மின்பாதை அமைக்க இருசுற்று 
மின்கோபுரத்தில் பான்தர் மின் கடத்தி மூலம் 
110 கி . வோ . இருசுற்று மின்பாதை அமைத்தல் . 


( Per ) F .B . 
TANT 
TRANSCO 
Proceedings 
No . 13 , 
Dt. 11- 3-13. 


உயர் அழுத்த மின்பாதை பதுவம்பள்ளி , 
காடுவெட்டிபாளையம் மற்றும் 
கஞ்சம்பள்ளி வழியாக அமைத்தல் . 


அனிக்கடவு 400 கி . வோ . துணைமின் நிலையம் 


தோப்புக்குண்டு 400 கி . வோ . துணைமின் 
நிலையத்திலிருந்து அனிக்கடவு 400 கி . வோ . துணை 
மின்நிலையத்திற்கு 400 கி . வோ . உயர் அழுத்த 
மின்பாதை அமைத்தல் . 


( Per ) F . B .. 
TAN 
TRANSCO 
Proceedings 
No . 59 , 
Dt. 3- 12 - 12. 


180 உயர் அழுத்த மின்பாதை தோப்புக்குண்டு 
கி . மீ . வெங்கடாசலபுரம் , அம்பாசமுத்திரம் , 

ஆண்டிபட்டி , ஜம்புலிபுத்தூர் , 
விராலிபட்டி , வத்தலகுண்டு , 
கீழ்கோவில்பட்டி, சித்தையன் கோட்டை , 
ரெட்டியார்சத்திரம் , நவமரத்துப்பட்டி , 
புதுக்கோட்டை - கே . , கள்ளிமந்தயம் , 
திருவண்டபுரம் , கொண்டபட்டி , 
பெரியபட்டி , மசக்கவுண்டன்புதூர் 
மற்றும் செந்திலுப்பு வழியாக 
அமைத்தல் . 


குருநெல்லிபாளையம் 110/22 கி . வோ . 
துணைமின் நிலையம் 


இருசுற்று மின்கோபுரத்தில் பான்தர் 
மின்கடத்தி மூலம் 110 கி . வோ . இருசுற்று 
மின்பாதை அமைத்தல் . 


0 .60 
கி . மீ . 


(Per ) F . B . 
TAN 
TRANSCO 
Proceedings 
No . 57 , 
Dt. 30 - 11- 12 . 


உயர் அழுத்த மின்பாதை 
குருநெல்லிபாளையம் 
வழியாக அமைத்தல் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI _ Sec . 3(b ) 


கி . மீ . 


5 . ராசிபாளையம் 400 கி . வோ . துணைமின் நிலையம் 
ராசிபாளையம் 400 கி . வோ . துணைமின் 

( Per ) F . B ... 43 உயர் அழுத்த மின்பாதை 
நிலையத்திலிருந்து அனிக்கடவு 400 கி . வோ . துணை TAN 

ராசிபாளையம் , சூரியநல்லூர் , 
மின்நிலையத்திற்கு 400 கி . வோ . இருசுற்று உயர் 

TRANSCO 

வேலாயுதம்பாளையம் , 
அழுத்த மின்பாதை அமைத்தல் . 

Proceedings 

கேத்தல்ராவ் , பெரியமூலர்பட்டி , 
No . 59 , 

மருதூர் , நவநார்னி , 
Dt . 3- 12- 12. 

கண்ணன் கோவில் , 
சங்கராண்டபாளையம் , குண்ட்டம் , 
சடையர்பாளையம் , வேலம்பட்டி , 
முத்தையன்பட்டி , பெரிய 
கோனார்பாளையம் , பெரியபட்டி , 
குப்பன்பாளையம் , அமதகெடவு , 
மூங்கில் தொழுவு மற்றும் 

அளிக்கடவு வழியாக அமைத்தல் . 
மேற்கூறப்பட்ட திட்டங்கள் பற்றி ஏதேனும் முறையீடுகள் இருந்தால் விருப்பம் உள்ளவர்கள் இவ்வறிக்கை வெளியிட்ட 
நாளிலிருந்து இரண்டு மாதத்திற்குள் அடியில் கையொப்பமிட்ட அதிகாரியிடம் 2003 - ஆம் ஆண்டுடைய மின்சாரம் வழங்குதல் 
சட்டப்பிரிவு 164 & 168 - ன் படி முறையிட வேண்டப்படுகிறது . 


கோயம்புத்தூர் , 
2013 ஆகஸ்ட் 23 . 


ER . N . SASITHARAN , 
மேற்பார்வைப் பொறியாளர் , 
பொதுக் கட்டுமான வட்டம் . 


UNIVERSITY AUTHORITIES 
UNIVERSITY OF MADRAS 


Elections to the Syndicate , the Senateand the Standing Committee of the Academic Council by the 

Academic Council 

( No . V .1/ ACElection/ 08 -2013/ 948 ) 
No . VI- 3(b )/25 / 2013. 

It is hereby notified that the election to [i] THE SYNDICATE , [ii] THE SENATE and [iii] THE STANDING COMMITTEE OF 
THE ACADEMIC COUNCIL will be held under Section 18 [ a ] - Other Members [2 ] , Section 14 ( a ) - Other Members [ 2 ] and 
Section 24[k ] of the Madras University Act, 1923 . 


[i] To the Syndicate - Section 18 [a ] - Other Members [2 ] 

FOUR MEMBERS to be elected by the Academic Council from among its members whom shall be teachers of affiliated 
colleges . 


The person getting elected will hold office as a member of the Syndicate for the residual period / full term ( three years ) 
from the date of receipt of nomination / the withdrawal/the period of present member term to be ceased / the date of election 
whichever is applicable for the election , as the case may be . 


[ii] To the Senate - Section 14 [a ] - Other Members [ 2 ] 

TEN MEMBERS to be elected by the Academic Council from among its members of whom not less than Five shall be 
teachers of affiliated Colleges. 

[iii) To the Standing Committee of the Academic Council (Section 24 [k ] 

THREE MEMBERS viz., One Member shall be member of the Syndicate and Two Members shall be the Principal or 
Teacher of Affiliated Colleges . 


The newly elected members will hold office as a member of the Senate /Standing Committee of the Academic Council for 
the full term ( Three Years )/residual period from the date of election / the date of withdrawal / the date of election / the date of 
declaration of results whichever is applicable for the election . 


Nomination forms are available in the Registrar s Office. Nomination should be sent so as to be received by the Registrar , 
University of Madras , University Buildings . Chepauk , Chennai - 5 , NOT LATER THAN FRIDAY , THE 
30th AUGUST 2013 UPTO 4 . 00 P . M . 


No . V . I/ ACEle/ ACEL 2013/ 08 - 2013/ 946 . 
University Buildings , 
Chepauk , Chennai - 600 005 , 
22nd August 2013. 


Dr . G . KOTESWARA PRASAD , 

Registrar- in -Charge . 


Aug . 28 , 2013 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


61 


தமிழ்ப் பல்கலைக்கழகம் , தஞ்சாவூர் . 
தமிழ்ப் பல்கலைக்கழகப் பேரவைக்கு உறுப்பினராக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டமை பற்றிய அறிவிக்கை . 

(ந . க . எண் 2609/ 4 /2013 .) 


No . VI- 3(b)/ 26/ 2013 . 

தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டம் பிரிவு 18(எ ) வகுப்பு II (6)இன்படி தஞ்சாவூர் கரந்தைத் தமிழ்ச் சங்கத்திலிருந்து தமிழ்ப் 
பல்கலைக்கழகப் பேரவைக்கு உறுப்பினராக ஒருவர் இடம்பெறக் கீழ்க்கண்டுள்ளவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என 
இதன்வழி சாற்றப்படுகிறது . 


திரு . R . பெருமாள்சாமி , 
த / பெ . பி . ராமகிருஷ்ண தேவர் , 
மே / பா . டி . சிவராஜ் , 
62 , மனை எண் 65 , 6/1 , ராஜராஜசோழன் நகர் , 
சீனிவாசபுரம் , தஞ்சாவூர் 613 009 . 


தமிழ்ப் பல்கலைக்கழகப் பேரவையில் இவரது பதவிக் காலம் 29 - 5 - 2013 முதல் மூன்று ஆண்டுகளாகும் . 


தஞ்சாவூர் , 
2013 ஆகஸ்ட் 23 , 


முனைவர் சே . கணேஷ்ராம் , 

பதிவாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


